﻿195. அல்லாஹ் வின் வழியில் செலவு செய்யுங்கள். உங்கள் கரங்களால் அழிவைத் தேடிக்கொள்ளாதீர்கள்; நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ்  நேசிக்கிறான்.
-----------------------------------------------------
ஹுதைஃபா (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அல்லாஹ் வின் வழியில் செலவு செய்யுங்கள். உங்கள் கரங்களால் அழிவைத் தேடிக்கொள்ளாதீர்கள்" எனும் இந்த வசனம், (இறை வழியில்) செலவு செய்வதைக் (கைவிடுவது) குறித்து அருளப்பெற்றது. இதை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் தமது ஸஹீஹுல் புகாரீயில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
அஸ்லம் பின் யஸீத் அபூஇம்ரான் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நாங்கள் குஸ்தன்தீனிய்யா நகரில் இருந்தோம். அப்போது எகிப்தியருக்கு உக்பா பின் ஆமிர் (ரலி) அவர்களும், சிரியாவாசிகளுக்கு ஃபளாலா பின் உபைத் (ரலி) அவர்களும் ஆட்சியாளர்களாக இருந்தனர். அப்போது ரோமர்களின் பெரும்படை ஒன்று தலைநகரிலிருந்து வெளியேறி வந்தது. அ(தை எதிர்ப்ப)தற்காக நாங்கள் அணிவகுத்து நின்றோம்.
அப்போது முஸ்லிம்களில் ஒருவர் ரோமர்களின் அணியில் திடீரெனப் புகுந்து தாக்கிவிட்டு, மீண்டும் முஸ்லிம்களிடம் திரும்பி வந்தார். அப்போது, "அல்லாஹ்  தூயவன்! இவர் தமது கரத்தால் அழிவைத் தேடிக்கொண்டார்" என அவரைப் பார்த்து மக்கள் குரலெழுப்பினர்.
உடனே அபூஅய்யூப் அல்அன்சாரீ (ரலி) அவர்கள் கூறினார்கள்: மக்களே! இந்த (2:195ஆவது) வசனத்திற்கு நீங்கள் தவறான விளக்கம் தருகிறீர்கள். உண்மையில் இவ்வசனம் அன்சாரிகளாகிய எங்களைக் குறித்தே அருளப்பெற்றது. அல்லாஹ்  தனது மார்க்கத்தை வலுப்படுத்தினான்; அதன் ஆதரவாளர்கள் பெருகினர்.
அப்போது, "(இனி) நம் செல்வங்களில் நாம் கவனம் செலுத்தி (நிதானத்துடன் செலவு செய்து) அவற்றை மேம்படுத்த வேண்டியதுதான்" என எங்களுக்கிடையே நாங்கள் (இரகசியமாகப்) பேசிக்கொண்டோம். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.

உங்கள் கரங்களால் அழிவைத் தேடிக்கொள்ளாதீர்கள் 
-----------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் போர் தொடர்பாக அருளப்பட்டதன்று. மாறாக, (இறைவழியில்) செலவு செய்வது தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அதாவது அல்லாஹ் வின் வழியில் செலவு செய்யாமல் உனது கையை நீ இறுக்கிப் பிடிக்கக் கூடாது; (அதனால்) உனது கையை நாசத்தில் இடக் கூடாது என்பது கருத்தாகும்.
"உங்கள் கரங்களால் அழிவைத் தேடிக்கொள்ளாதீர்கள்" என்ற தொடரானது, "கஞ்சத்தனம் செய்யாதீர்" என்பதைக் குறிக்கிறது என்று ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
நுஅமான் பின் பஷீர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் ஒரு பாவத்தைச் செய்துவிட்டு, எனக்குப் பாவமன்னிப்பே கிடைக்காது என்று (நம்பிக்கை இழந்துபோய்) கூறுகிறார். அத்தகையவர் தொடர்பாகவே இத்தொடரை அல்லாஹ்  அருளினான். இதை சிமாக் பின் ஹர்ப் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
வேறுசிலர் கூறியதாவது: இந்தத் தொடர் ஒரு மனிதர் விஷயத்தில் அருளப்பெற்றது. அவர் பாவம் புரிந்தார். தமக்குப் பாவமன்னிப்பே கிடைக்காது என்றெண்ணி, தமது கையால் அழிவைத் தேடிக்கொண்டார். அதாவது மேன்மேலும் பாவங்கள் புரிந்து அழிவுக்கு ஆளானார்.
வேறுசிலர் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சில படைப் பிரிவுகளை (போருக்காக) அனுப்பினார்கள். அவர்களில் சிலர் தமது செலவுக்கு ஏதுமின்றி (வெறுங்கையுடன்) புறப்பட்டனர். ஒன்று, அவர்களின் பொருட்கள் வழிப்பறி செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
அல்லது அவர்கள் வறியவர்களாக இருந்திருக்க வேண்டும். இத்தகையவர்கள் மக்களிடம் சிறிதளவைக் கேட்டுப் பெற வேண்டும்; (அடுத்தவரிடம் கேட்பதற்குத் தயங்கிக்கொண்டு) தம் கைகளை நாசத்தில் இடக் கூடாது என்று அவர்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டான்.
இங்கு "அழிவு" என்பது, பசி, தாகம், (ஓயாத) நடை பயணம் ஆகியவற்றால் மக்கள் அழிவுக்குள்ளாவதைக் குறிக்கும். (இந்நிலை நேரக் கூடாது என்பதற்காகவே மக்களிடம் சிறிதளவைக் கேட்டுப் பெறுமாறு அவர்களுக்கு அல்லாஹ்  அறிவுறுத்தினான்.)
அதே நேரத்தில் (அத்தகையோருக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கும் வகையில்), "நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ்  நேசிக்கிறான்" என்று செல்வர்களைப் பார்த்து அல்லாஹ்  கூறியுள்ளான்.
ஆக, இந்த வசனம், எல்லாவிதமான வழிபாடுகளுக்காகவும் அல்லாஹ் வின் வழியில் செலவு செய்யுமாறு கட்டளையிடுகிறது; அதிலும் குறிப்பாக, எதிரிகளுடனான போருக்காகவும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு வேண்டிய பலத்தைப் பெறுவதற்காகவும் செல்வத்தைச் செலவழிக்குமாறு உத்தரவிடுகிறது. அவ்வாறு செலவழிக்க மறுத்துத் தொடர்ந்து அலட்சியமாக இருப்பது அழிவையே தேடித்தரும் என்றும் அறிவுறுத்துகிறது.
அதைத் தொடர்ந்து, "நன்மை செய்யுங்கள்" என்ற கட்டளையும் இடம்பெற்றுள்ளது. இறைவழிபாட்டின் படித்தரங்களில் உயர்ந்தது இதுவேயாகும். அதனால்தான், "நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ்  நேசிக்கின்றான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
